தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TNICCN / 467/ 2009 -11 . 
( R . Dis. No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 1.60 காசு . 


தாடு 


HF E 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாகம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


யே வெல்லு 


வல்லும் 


எண் 21] | 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 2 , 2010 
வைகாசி 19, திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி II - பிரிவு 1 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


- 


கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை 

அறிவிக்கை 


[ அரசாணை (ப ) எண் 78 , கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( B2 ) த் துறை , 24 பிப்ரவரி 2010.) 
புதுடில்லி , மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தில் (உணவு மற்றும் பொது 
விநியோகத் துறை ) உருவாகி , 11 - 11 - 2009ஆம் நாளிட்ட இந்திய அரசிதழின் சிறப்பு வெளியீட்டில் பாகம் II - பிரிவு 3 , ( 11 ) உட்பிரிவில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட அறிவிக்கை , பொதுமக்களின் தகவலுக்காக , இதனால் மீண்டும் வெளியிடப்படுகிறது : -- 


ஆணை 


S . O . 2878 (E ).- 1955 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் ( 10 / 1955 ) 3ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு மத்திய அரசு , கீழ்க்காணும் அறிவிக்கையை இதனால் வெளியிடுகிறது . 


அதாவது ; 


1 . குறுந்தலைப்பு , பரப்பு , தொடக்கம் மற்றும் பொருந்தும் தன்மை : 


1 . இந்த ஆணை , 2009ஆம் ஆண்டு அரிசி ( கம்பெனிகள் அல்லது நிறுவனங்கள் அல்லது தனியார் இருப்பை 
அறிவித்தல் ) ஆணை எனப் பெயர் பெறும் . 


2 . இது , இந்தியா முழுவதற்கும் பரந்திருக்கும் . 


3 . இது , அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


4 . இந்திய உணவுக் கழகம் அல்லது அதன் சார்பில் கொள்முதல் செய்கிற யாதொரு நெல் அல்லது அரிசிக்குப் 
பொருந்தாது . 


DTP- II -1- 21 (T Sup ) 


[ 1 ] 


2 . பொருள் விளக்கங்கள் : -இந்த ஆணையில் சந்தர்ப்பம் வேறுபொருள் குறித்தாலன்றி , மற்றபடி , 


( அ ) " இந்திய உணவுக் கழகம் " என்பது 1964ஆம் ஆண்டு இந்திய உணவுக் கழகம் சட்டத்தின் ( 37/ 1964 ) 
3ஆம் பிரிவின்கீழ் அமைக்கப்பட்ட இந்திய உணவுக் கழகம் எனப் பொருள்படும் ; 


( ஆ ) படிவம் என்பது இந்த ஆணையுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு படிவம் எனப் பொருள்படும் ; 


(இ ) அரிசி என்பது , பச்சையாக அல்லது ஓரளவு கொதிக்க வைத்த நெல்லிலிருந்து பெறப்பட்ட உமி நீக்கிய முதிர்ந்த 
தானியங்கள் அல்லது தானியங்களின் துண்டுகள் அல்லது " ஒரிஜா சாடிவ்லின் எனப் பொருள்படும் ; மற்றும் 


(ஈ ) " நிறுவனம் " என்பது 1956ஆம் ஆண்டு நிறுவனங்கள் சட்டத்தின் (1/1956 )கீழ் அறிவிக்கையிடப்பட்ட ஒரு நிறுவனம் 
எனப் பொருள்படும் . 


3 . ஒரு கம்பெனி அல்லது நிறுவனம் அல்லது தனிநபர் அரிசி கொள்முதல் செய்வது தொடர்பான கணக்கு 
விவர அறிக்கை : 


(1 ) 2009 - 10 ( அக்டோபர் - செப்டம்பர் ) குறுவை அங்காடிப் பருவத்தில் 10,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக (நாடு 
முழுவதும் செய்யப்பட்ட மொத்த கொள்முதல்கள் ) நெல் கொள்முதல் செய்கிற ( அரிசி அடிப்படையில் ) யாதொரு கம்பெனி அல்லது 
நிறுவனம் அல்லது தனிநபர் , மத்திய அரசு குறிப்பிடக்கூடியவாறான அத்தகைய கால இடைவெளிகளில் , இந்த ஆணையுடன் 
இணைக்கப்பட்டுள்ளவாறான படிவத்தில் , கணக்கு விவர அறிக்கை ஒன்றை எந்த மாநிலத்திலிருந்து அதிக அளவு கொள்முதல் 
செய்யப்பட்டுள்ளதோ அந்த மாநிலத்தின் உணவுத் துறை அரசுச் செயலாளரிடம் அளிக்க வேண்டும் . 


(2 ) நெல் ( அரிசி அடிப்படையில் ) அல்லது அரிசி கொள்முதல் 25 ,000 மெட்ரிக் டன்னுக்கு மேற்படுகிற நேர்வில் (நாடு 
முழுவதும் செய்யப்பட்ட மொத்த கொள்முதல்கள் ) படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கால இடைவெளிகளில் , மேற்சொன்ன படிவத்தில் , 
கணக்கு விவர அறிக்கையை , அரசு சார்புச் செயலாளர் , ( கொள்கை - III),உணவு மற்றும் பொது விநியோகத் துறை , 
அறை எண் 288A , கிரிஷி பவன் , புதுடில்லி - 110 001 (நிகரி எண் 001 - 23782213 , மின் அஞ்சல் - uspy34 .fpd @ nic .in) . 


4 . 10 ,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக நெல் ( அரிசி அடிப்படையில் ) அல்லது அரிசி கொள்முதல் செய்யப்பட்டதைத் 
தெரிவித்து , மேற்சொன்ன படிவத்தில் , யாதொரு கம்பெனி அல்லது நிறுவனம் அல்லது தனிநபர் , கணக்கு விவர அறிக்கைகளைத் 
தாக்கல் செய்துள்ள சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் , தொகுக்கப்பட்ட மாதாந்திர அறிக்கை ஒன்றை , ஒவ்வொரு மாதமும் 
10ஆம் தேதிக்குள் உணவு மற்றும் பொது விநியோகத் துறை சார்புச் செயலாளரிடம் ( கொள்கை III ) அளிக்க வேண்டும் . 


( கோப்பு எண் 3(4)/2007 - PY . III ) 


சிராஜ் ஹீசைன் , 
இணைச் செயலாளர் . 


கே . சண்முகம் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


படிவம் 
( 3ஆம் பகுதியைக் காண்க ) 


அரிசி கொள்முதல் தொடர்பாக , கம்பெனி அல்லது நிறுவனம் அல்லது தனிநபர் வாராந்திர அல்லது மாதாந்திர கணக்கு விவர 
அறிக்கையை அளிப்பதற்கான படிவம் . 


- - - - - - - - - - - - - - - - - - - - - - - - ஆம் நாளன்றுள்ளபடி விவர அறிக்கை . 


01- 10 - 2009ஆம் நாளிலிருந்து 31 - 12 - 2009 வரையிலான கால அளவில் , ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 16. 00 மணிக்குள் 
அளிக்கப்பட வேண்டும் . அதற்குப் பின்னர் , 30 - 09 - 2010ஆம் நாள் வரையில் , அந்த மாதத்தின் ஒவ்வொரு கடைசி 
வெள்ளிக்கிழமையன்று அளிக்கப்பட வேண்டும் . 


1 . கம்பெனியின் அல்லது நிறுவனத்தின் அல்லது தனி நபரின் பெயர் , முழு அஞ்சல் முகவரியுடன் : 


2 . நிரந்தர வருமானவரிக் கணக்கு எண் : 


3 . - - - - - - - - - - - - - - வரையில் கொள்முதல் செய்யப்பட்ட அரிசியின் அல்லது நெல்லின் சேர்ந்து வந்த அளவு (டன்களில் ) 

( மாநில வாரியான விவரங்கள் ) 


4 . அந்த வாரத்தில் அல்லது மாதத்தில் கொள்முதல் செய்தது (டன்களில் ) 


5 . நாளன்றுள்ள நிலவரப்படி இருப்புகளின் விவரங்கள் : 


மாநிலம் 


அளவு டன்களில் 


கிடங்கு அமைந்துள்ள இடம் மற்றும் 

முகவரி 


கம்பெனியின் அல்லது நிறுவனத்தின் அல்லது தனிநபர் கையொப்பமிட அனுமதியளிக்கப்பட்டவரின் கையொப்பம் . 


இடம் : - - - - - 


நாள் 


: - - - - - 


சிராஜ் ஹுசைன் , 
இணைச் செயலாளர் . 


கே . சண்முகம் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


